Kerala Gazette No . 15 dated 11th April , 2017 . 
PART I 


Section iii 


05 


GOVERN 


RNMENT OF 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 11750/ ச . இ . எ . 2/ 2012 / சட்ட 


ம் . 


2015 பிப்ரவரி 16 
திருவனந்தபுரம் , 

1190 கும்ப ம் 4 / 
1936 மாகம் 27 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2015 ஜனவரி 31ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைத்தது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 
சி . பி . ராமராஜ பிரேம பிரசாத் , 

சட்ட செயலாளர் . 


2015 - ன் சட்ட 


ம் எண் 7 


2013 - ன் கேரள நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களின் 

உரிமை பாதுகாப்புச் சட்டம் 
கேரளத்தில் உள்ள நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களின் 
உரிமையை பாதுகாப்பதற்கும் அதனுடன் தொடர்புடையதோ அல்லது 
உகந்ததோ ஆன காரியங்களுக்காக ஏற்பாடு செய்வதற்கான ஒரு சட்டம் . 

முன்னுரை. -- கேரளத்தில் உள்ள நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களின் 
உரிமையை பாதுகாப்பதற்கும் அதனுடன் தொடர்புடையதோ அல்லது 
உகந்ததோ ஆன காரியங்களுக்காக ஏற்பாடு செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


G . 2 / 2016/ S - 24 . 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி நான்காவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டம் இயற்றப்படட்டும் : -- 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- இந்தச்சட்டம் 2013 - ன் கேரள நிதி 
நிறுவனங்களின் முதலீடு செய்பவர்களின் உரிமை பாதுகாப்புச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 
2 . விளக்கங்கள் : - இந்த சட்டத்தில் , சந்தர்ப்பம் பிற வகையில் தேவைப் 
படாதபட்சம் , 


( எ ) " திறனுடைய பதவியிடம் என்றால் இந்த சட்டத்தின் பிரிவு 
4 - ன்படி நியமிக்கப்பட்ட அதிகார இடம் என பொருள்படும் . 


( பி ) " சேமிப்பு என்றால் வட்டிக்கு அல்லது ஏதேனும் சொத்துக்கள் 
அல்லது ஏதேனும் வகையிலான வருவாய் அல்லது ஏதேனும் சேவைக்காக 
ஒரு குறிப்பிட்ட காலயளவிற்கு ஒரு நிதி நிறுவனத்தில் மொத்த தொகையோ 
அல்லது தவணை முறையிலோ நடத்தப்படும் பணத்தின் சேமிப்பு என 
பொருள்படும் . 


(C ) " நிதி நிறுவனம் என்றால் ஏதேனும் திட்டத்தினுடையவோ அல்லது 
பரஸ்பர ஒப்பந்தப்படியோ அல்லது பிற ஏதேனும் முறையில் முதலீடுகளை 
மேற்கொள்வது என்ற தொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு நபர் , நபர்களின் சங்கம் , 
ஒரு பங்கீட்டு நிறுவனம் அல்லது 1956 - ன் கம்பெனி சட்டத்தின் கீழ் (1956 - ன் 
1 - ஆம் மத்திய சட்டம் ) பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனி என பொருள்படு 
வதும் என்றால் அதில் ஏதேனும் மாநில அரசினுடையவோ மத்திய அரசினு 
டையவோ உரிமையிலோ கட்டுப்பாட்டிலோ உள்ள ஒரு நகரசபையோ, ஒரு 
கூட்டுறவு சங்கமோ அல்லது 1949- ன் பாங்கிங் ரகுலேஷன் சட்டத்தின் (1949- ன் 
10 - வது மத்திய சட்டம் ) பிரிவு 5 - ன் உட்பிரிவு (சி ) - ன்படி நிர்ணயிக்கப்பட்ட 
ஒரு பாங்கிங் கம்பெனியோ உட்படுத்தப்படாததும் ஆகும் . 


( டி ) " அரசு " என்றால் கேரள அரசு என பொருள்படும் . 


( இ ) " சொத்துக்கள் ” என்றால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் 
உட்படும் . 


( எஃப் ) “ சிறப்பு நீதிமன்றம் " என்றால் இந்த சட்டத்தின் பிரிவு 7- ன் படி 
நிறுவப்பட்ட ஒரு சிறப்பு நீதிமன்றம் என பொருள்படும் . 


10 


3 . முதலீட்டை திரும்ப அளிப்பதில் வீழ்ச்சி ஏற்பட்டால் ஜப்தி 
செய்தல் . தற்போது அமலில் உள்ள பிற ஏதேனும் சட்டத்தில் என்னதான் 
அடங்கியிருந்தாலும் , 


( எ ) காலவரம்பு முழுமையடைந்த பிறகு ஏதேனும் நிதி நிறுவனம் 
முதலீட்டை திரும்ப அளிப்பதில் வீழ்ச்சி ஏற்படுத்தியாலோ அல்லது 
முதலீட்டின் மீதான வட்டியை அளிப்பதில் வீழ்ச்சி ஏற்படுத்தினாலோ முதலீடு 
சேவைக்காகவோ சொத்துக்களை அளிப்பதாகவோ இருந்தால் அதிக 
முதலீட்டாளர்களிடமிருந்து அரசிற்கு புகார் கிடைக்கின்ற சங்கதியில் , அல்லது 


( பி ) ஏதேனும் நிதிநிறுவனம் முதலீட்டாளர்களை ஏமாற்றுவது என்ற 
எண்ணத்துடன் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்று அரசு நம்புவதற்கு 
உகந்த காரணம் இருக்கின்ற சங்கதியில் ; 


அந்த நிதி நிறுவனம் முதலீட்டை திரும்ப அளிக்கவோ , வட்டியை 
அளிக்கவோ, சேவையை அளிக்கவோ, சொத்துக்களை அளிக்கவோ , வாய்ப்பு 
இல்லை என்று அரசு திருப்தியும் பட்சத்தில் , அத்தகைய நிதி நிறுவன 
முதலீட்டாளர்களின் விருப்பத்தை பாதுகாப்பதற்காக, அரசிற்கு , இந்த 
நிதி நிறுவனம் சேகரித்த முதலீடுகளில் இருந்தும் அதன் வாயிலாகவும் அந்த 
நிதி நிறுவனத்தின் பெயரிலோ அல்லது பிற ஏதேனும் நபரினுடையவோ 
நிறுவனத்தினுடையவோ பெயரிலோ வாங்கிய ஏதேனும் சொத்துக்களோ 
அந்த நிதி நிறுவனத்தின் பெயரிலோ அல்லது பிற நபருடைய பெயரிலோ , 
சேகரித்ததாக புகார் கூறப்படும் பணமோ சொத்துக்களோ அத்தகைய பணமோ 
சொத்துக்களோ, ஜப்தி செய்வதற்கு கிடைக்கவில்லை எனில் , என்றோ முத 
லீடுகளை திரும்ப அளிப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றோ அதற்கு 
நியாயம் என்று கருதப்படும் எனில் , மேற்கூறிய நிதிநிறுவனத்தின் ப்ரொமோட் 
டர் , கூட்டாளி, இயக்குநர் , மேலாளர் அல்லது உறுப்பினர் போன்றவர்களின் 
சொத்துக்கள் அல்லது இந்த நிறுவனத்தில் இருந்து பணம் கடன் பெற்று 
திரும்ப செலுத்துவதில் வீழ்ச்சி ஏற்படுத்திய ஒரு நபரிடமிருந்து அந்த நபரது 
வீழ்ச்சியின் தன்மை அல்லது யாருடைய பெயரில் நிதி நிறுவனம் சேகரித்த 
முதலீடுகளில் இருந்து அதன் வாயிலாகவும் சொத்துக்களை வாங்கியுள்ளது , 
எனில் அந்த நபரின் அத்தகைய பிற ஏதேனும் சொத்துக்களோ , அரசிற்கு 
சரியென்று எண்ணும் முறையில் , ஜப்தி செய்வதற்காக ஒரு இடைக்கால 
ஆணை வெளியிடப்படலாம் என்றும் மேற்கூறிய பணம் அல்லது சொத்துக்கள் 
போன்றவற்றின் மீதான கட்டுப்பாடும் திறனும் உடைய அதிகார இடத்திற்கு 
கைமாறவும் செய்யலாம் . 


11 


4 . திறனுடைய அதிகார இடம் . -- (1) பிரிவு 3- ன்படி ஜப்தி செய்த பணத்தின் 
மீதும் சொத்துக்களின் மீதும் கட்டுப்பாட்டை வினியோகிப்பதற்காக , அரசிற்கு 
அரசிதழ் வாயிலாக , அதில் குறிப்பிடலாமெனும் அத்தகைய 
பகுதிகளுக்கோ அல்லது அத்தகைய சங்கதிகளுக்காகவோ திறனுடைய அதிகார 
இடங்களை நியமிக்கலாம் . 


( 2 ) திறனுடைய அதிகார இடத்திற்கு இந்த சட்டத்தின் நோக்கத்தை 
நிறைவேற்றுவதற்கு தேவைப்படலாமெனும் அத்தகைய பிற அதிகாரங்கள் 
இருப்பதாகும் . 


(3 ) பிரிவு ( 3)- ன் படியான அரசின் உத்தரவு கிடைக்கப்பெற்ற தேதி 
முதல் முப்பது நாட்களுக்குள் , திறனுடைய அதிகார இடம் , ஜப்தி செய்த 
இடைக்கால உத்தரவு முழமையாக கிடைப்பதற்காக சிறப்பு நீதிமன்றத்தின் 
முன்பாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் . 


( 4 ) துணைப்பிரிவு 3 - ன் படியான விண்ண ப்பத்துடன் , பிரிவு 3 - ல் 
கூறப்பட்டுள்ளபடி நிதி நிறுவனம் ஏதேனும் வீழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவோ 
அல்லது முதலீட்டாளர் களை ஏமாற்ற வாய்ப்பு உள்ளது என்றோ 
கண்டடைந்த காரணங்களை விளக்க வேண்டியதும் , முதலீட்டின் மூலம் 
சேகரித்த பணத்தின் மொத்த தொகை அல்லது வாங்கப்பட்டது என்று நம்பப் 
படும் சொத்துக்களின் மதிப்பு, முதலீட்டை பயன்படுத்தி யாருடைய பெயரில் 
அத்தகைய சொத்துக்களுக்காக முதலீடு செய்யப்பட்டது அல்லது வாங்கப் 
பட்டது என்று திருப்தியுறும்போது அவை தொடர்பான விவரங்கள் , பிரிவு 
3 - ன் படி ஜப்தி செய்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் போன்றவற்றை 
தெளிவுபடுத்துவதற்கு தேவையான ஒன்றோ அதற்கு அதிகமோ ஆன சத்திய 
வாக்குமூலங்கள் அது தொடர்பாக சேர்க்கப்படவேண்டும் . 


(5 ) இது போன்ற வழக்குகளை விசாரணை செய்ய அதிகாரத்திற்குட் 
பட்டதோ அல்லது நிதி நிறுவனத்தின் பணமோ சொத்தோ தொடர்பான 
காரியத்தை கையாளுவதில் அதிகாரத்திற்குட்பட்டதோ ஆன நீதிமன்றத்திலோ 
அல்லது பிரிவு 3- ல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் எந்த நீதிமன்றத்தின் அதி 
கார வரம்பிற்குட்பட்டு வருவதுமான நீதிமன்றத்திலோ சரியான உத்தரவிற்காக 
தகுதிவாய்ந்த அதிகார இடம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் . 


(6 ) தகுதிவாய்ந்த அதிகார இடம் அது வசூலாக்கும் பணத்தை முதலீடு 
செய்வதற்கும் அவற்றை கையாளுவதற்குமாக ஏதேனும் செடியூல்ட் 
கொமேழ்சின் வங்கியில் கணக்கு தொடங்கவேண்டியதாகும் . 


12 


5 . வாக்குறுதிகளுக்கு மதிப்புக் கொடுத்து முதலீடுகளை திரும்ப 
அளிப்பதிலும் வட்டியை வழங்குவதிலும் ஏற்படுகின்ற வீழ்ச்சி . - பிரிவுகள் 
3 மற்றும் 4 - ல் என்னதான் அடங்கியிருந்தாலும் , ஏதேனும் நிதிநிறுவனம் 
முதலீட்டை திரும்ப அளிப்பதில் வீழ்ச்சி ஏற்படுத்தவோ முதலீட்டின் மீதான 
வட்டியை அளிப்பதில் வீழ்ச்சி ஏற்படுத்தினாலோ முதலீட்டை சேவைக்கா 
கவோ சொத்துகளுக்காகவோ நிபந்தனை செய்யப்பட்டது எனில் முதலீடு செய் 
யப்பட்ட அத்தகைய சேவையோ சொத்துக்களை அளிப்பதில் வீழ்ச்சி ஏற்படுத் 
தினால் , நிதி நிறுவனத்தின் காரியங்களை நடத்துவதில் பொறுப்பை 
ஒப்படைக்க ஒவ்வொரு நபரும் குற்ற நிறுவனத்தின் மீது பத்து ஆண்டு வரை 
ஆகக்கூடிய சிறை தண்டணையும் ஒரு இலட்சம் ரூபாய் வரை ஆகக்கூடிய 
பிழைத்தண்டனையும் அளித்து தண்டிக்கப்பட வேண்டியதும் மேலும் 
அத்தகைய நிதிநிறுவனம் ஒரு இலட்சம் ரூபாய் வரையிலான பிழைத் 
தண்டணைக்கும் பொறுப்புடையவராக இருப்பார் . 


6 . வழக்கை சமரசப்படுத்தல் - (1 ) பிரிவு 5 - ன் படி தண்டிக்கப்படக்கூடிய 
ஒரு குற்றம் , முதலீட்டாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய மொத்த 
தொகையும் , வட்டியுடனோ இல்லாமலோ, திரும்ப அளிக்கப்படும் பட்சம் , 
சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் முன்பு எனில் பொறுப்புடைய அதிகார 
இடத்திற்கு ராஜினாமா செய்யக்கூடியதும் சட்ட நடவடிக்கைகளை 
தொடங்கிய பிறகு எனில் சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தகுதிவாய்ந்த 
அதிகார இடத்திற்கு சமரசம் செய்யலாம் . 

( 2 ) துணைப்பிரிவு (1)- ன் படி ஒரு குற்றம் இரத்து செய்யப்பட்டால் 
குற்றவாளிக்கு எதிராக அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட குற்றம் குறித்தான 
நடவடிக்கையோ , தொடர் நடவடிக்கையோ , அதது சங்கதி போல , ஏற்றுக் 
கொள்ளவோ , தொடரவோ , கூடாததும் குற்றவாளி காவலில் வைக்கப்பட்டவர் 
எனில் , உடனடியாக அவரை குற்றமற்றவராக்கி விடுதலை செய்ய வேண்டும் . 


7 . சிறப்பு நீதிமன்றம் . இந்த சட்டத்தின் தேவைக்காக , அரசிற்கு , உயர்நீதி 
மன்றத்தின் தலைமை நீதிபதியின் அனுமதியுடன் , அரசிதழ் அறிக்கையின் 
வாயிலாக , அதில் குறிப்பிடலாமெனும் பகுதிக்கோ பகுதிகளுக்கோ , 
வழக்கிற்கோ , வழக்குகளுக்காக மாவட்ட செஷன்ஸ் நீதிபதியின் பதவியில் 
உள்ள ஒரு நீதிபதியுடன் கூடிய ஒன்றோ அதிலதிகமோ சிறப்பு நீதிமன்றங் 
களை நிறுவலாம் . 


( 2 ) இந்த சட்டத்தின் நிபந்தனைகள் பாதகமாக இருக்கும் எந்த ஒரு 
காரியம் தொடர்பாகவும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மட்டுமல்லாமல் , 1955 - ன் இன் 
சோல்வன்சி சட்டத்தின் ( 1956 - ன் 2 ) கீழ் நிறுவப்பட்ட நீதிமன்றம் உட்பட 
உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் கிடையாது . 


13 


(3 ) இந்த சட்டத்தின் நிபந்தனைகள் பாதகமாக இருப்பதும் பிற 
ஏதேனும் நீதிமன்றத்தில் நிலவிலிருப்பதுமான எந்த ஒரு வழக்கும் சிறப்பு நீதி 
மன்றம் நிறுவப்படும் தேதி முதல் அந்த நீதிமன்றத்திற்கு கைமாறுதல் செய்ய 
வேண்டியதாகும் . 


( 4 ) ஏதேனும் வழக்கின் விசாரணை நேரத்தில் , சிறப்பு நீதிமன்றத்திற்கு 
பிரிவு 5 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குற்றம் மட்டுமல்லாமல் 1973- ன் குற்றவியல் 
நடவடிக்கை சட்டத்தின் (1974- ன் 2 -வது மத்திய சட்டம் ) படி குற்றம் சுமத்தப் 
பட்டவர்மீது சுமத்தப்படக்கூடிய எந்த ஒரு குற்றமும் அதே விசாரணையுடன் 
விசாரணை செய்யலாம் . 


8 . ஜப்தி செய்தல் , விற்பனை , வசூலித்தல் , வினியோகம் போன்றவை 
தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் : - (1) பிரிவு 4- ல் துணைப்பிரிவு 
( 3)- ன் படியான ஒரு விண்ண ப்பம் கிடைக்கின்ற சங்கதியில், எந்த நிதி நிறுவ 
னத்தின் அல்லது பிற ஏதேனும் நபரின் சொத்தையோ அரசு பிரிவு 3 - ன்படி 
ஜப்தி செய்தது , அந்த நிறுவனத்திற்கு அல்லது நபருக்கு விண்ணப்பம் மற்றும் 
சத்தியவாக்குமூலத்தின் அடையாளப்படுத்தப்பட்ட தெளிவு ஏதேனும் உண்டு 
எனில் அதனுடைய நகலுடன் ஒரு அறிவிப்பையும் சிறப்பு நீதிமன்றம் அளிக்க 
வேண்டியதும் , அறிவிப்பில் நிச்சயிக்கப்பட்டுள்ள தேதியில் ஆஜராவதற்கும் 
ஜப்தி செய்த உத்தரவு முழுமை பெறாமல் இருப்பதற்கான காரணம் ஏதேனும் 
உண்டு எனில் தெரிவிப்பதற்கும் தேவைப்பட வேண்டும் . 


( 2 ) சிறப்பு நீதிமன்றம் பிரிவு 3 - ன் படி ஜப்தி செய்யப்பட்ட நிதி 
நிறுவனத்தின் அல்லது அறிக்கை அளிக்கப்பட்ட நபரின் சொத்தில் 
உரிமையோ விருப்பமோ உரிமையாளர் உரிமையோ இருக்கிறது என்றோ 
ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றோ , உரிமை கோரி அதை அணுகும் பிற 
எல்லா நபர்களும் சேர்ந்து துணைப்பிரிவு (1) - ல் வெளியிட்டபடியான 
அறிக்கை அளிக்க வேண்டியதும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே 
தேதியில் ஆஜராவதற்கு தேவைப்படவும் அந்த நபர் அவ்வாறு விரும்பும் பட் 
சம் சொத்தின் மீதோ அதனுடைய பகுதியின் மீதோ அந்த நபருக்கு உரிமை 
உண்டு என்ற அடிப்படையில் இடைக்கால ஜப்தி உத்தரவை முழுமை 
அடைய செய்வதற்கு எதிராக புகார் எழுப்பலாம் . 


( 3 ) இந்த பிரிவின்கீழ் அறிக்கை அளிக்கப்படவில்லை என்றாலும் , ஜப்தி 
செய்யப்பட்ட சொத்தின் அல்லது சொத்தின் பகுதியின் மீது உரிமை அல்லது 
விருப்பம் எழுப்பும் எந்த ஒரு நபருக்கும் , துணைப்பிரிவு (2)-ல் குறிப்பிட்டுள்ள 
படி , துணைப்பிரிவு ( 4 ) அல்லது துணைப்பிரிவு ( 6) - ன்படி உத்தரவை 
வெளியிடும் முன்பு சிறப்பு நீதிமன்றத்தின் முன்பாக புகாரை எழுப்பலாம் . 


14 


7 


( 4 ) நிச்சயித்த தேதிக்கோ அதற்கு முன்பாகவோ எந்த ஒரு நபரும் எந்த 
ஒரு காரணமும் காண்பிக்காமல் இருக்கவோ எந்த ஒரு புகாரும் எழுப்பாமல் 
இருக்கவோ செய்யும் பட்சம் , சிறப்பு நீதிமன்றம் , பிரிவு 3 - ன்படி அரசு ஜப்தி 
செய்த இடைக்கால உத்தரவை முழுமையடையச் செய்து உத்தரவை வெளியிட 
வேண்டியதாகும் . 


(5 ) துணைப்பிரிவு ( 2 ) மற்றும் ( 3)- ன் படி ஏதேனும் நபர் காரணம் 
சொல்லவோ புகார் எழுப்பவோ செய்யும் பட்சம் மேற்கூறியதை விசாரணை 
செய்ய சிறப்பு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் இதற்காக கட்சி 
களின் அறிக்கையிலும் பிற எல்லா காரியங்களிலும் , சிறப்பு நீதிமன்றம் இந்த 
சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு , 1908 - ன் சிவில் நடவடிக்கை சட்டத் 
தின் (1908- ன் V - வது மத்திய சட்டம் ) கீழ் ஒரு நீதிமன்றம் வழக்கை விசாரணை 
செய்வதற்கான நடவடிக்கை முறைகளை பின்பற்ற வேண்டியதும் அதிகாரத்தை 
வினியோகிக்க வேண்டியதும், புகாரை எழுப்பும் ஏதேனும் நபரோடு பிரிவு 3 - ன் 
படி ஜப்தி செய்த சொத்தில் உரிமை அல்லது விருப்பம் இருந்தது என்று 
தெரிவிக்கின்ற சாட்சியை ஆஜராக்குவதற்கு தேவைப்படலாம் . 


(6 ) பிரிவு 4 - ன் துணைப்பிரிவு 3- ன் படியான விண்ண ப்பம் கிடைத்த 
நூற்றி எண்பது நாட்களுக்குள் , துணைப்பிரிவு (5)- ன் படியான விசாரணையை 
முழுமையடைய செய்து , ஜப்தி செய்து கொண்டதற்கான இடைக்கால 
உத்தரவை பூர்த்தியாக்கிக்கொண்டோ, அதை வேறுபடுத்தி ஒரு பகுதி சொத்தை 
ஜப்தியில் இருந்து விடுவித்து கொண்டோ ஜப்தி செய்து கொண்டான 
இடைக்கால உத்தரவை ரத்து செய்துகொண்டோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை 
வெளியிட வேண்டியதாகும் . 


எனினும் , நிதிநிறுவனத்தின் முதலீட்டாளர்களுக்கு திரும்ப செலுத்த 
வேண்டிய மதிப்பிற்கு தேவையான தொகை அல்லது மதிப்பு ஜப்தி செய்யப் 
பட்ட சொத்திற்கு உள்ளது என்று திருப்தியடையாதபட்சம் , நிதி நிறுவனத் 
திற்கோ அல்லது துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிடப்பட்ட நபருக்கோ சொத்தின் 
மீது ஏதேனும் உரிமையோ விருப்பமோ உண்டு என்று நிரூபிக்கப்பட்டாலும் , 
சிறப்பு நீதிமன்றம் அதை ஜப்தியில் இருந்து விடுவிக்ககூடாததுமாகும் . 


(7 ) ஜப்தி செய்துகொண்டதற்கான இடைக்கால உத்தரவு முழுமையாக்கப் 
படும்பட்சம் , ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்களை பொதுப்பிரிவு மூலமாக 
விற்பனை செய்யவும் விற்பனை தொகையை வசூலிக்கவும் சிறப்பு நீதிமன்றத்தின் 
முன்பாக பொறுப்புடைய அதிகார நிறுவனம் ஒரு விண்ணப்பம் கொடுக்க 
வேண்டியதும் அதன்மீது சிறப்பு நீதிமன்றம் தேவையான உத்தரவுகளை 
வெளியிடப்பட வேண்டியதுமாகும் . 


15 


( 8) பொறுப்பு வாய்ந்த அதிகார நிறுவனத்தின் ஒரு விண்ணப்பத்தின் மீது , 
சிறப்பு நீதிமன்றம் , ஜப்தியின்படியோ அல்லது துணைப்பிரிவு (7 )-ன்படி செய்த 
விற்பனையின்படியோ வசூலிக்கப்பட்ட பணம் முதலீட்டாளர்களுக்கு 
நீதியின்படி வினியோகம் செய்வதற்கு தேவையான உத்தரவை வெளியிடவோ 
பரிந்துரைகளை வழங்கவோ செய்யவேண்டும் . 


9. நன்னம்பிக்கையில் இல்லாமல் கைமாறுதல் கிடைத்தவரிடமிருந்து 
ஜப்தி செய்தல் . - (1) ஒரு நிதி நிறுவனத்தினுடைய அல்லது பிரிவு 3- ல் குறிப் 
பிடப்பட்டுள்ள ஏதேனும் நபரின் ஜப்திக்கு கிடைக்கப்பெற்ற சொத்தின் மதிப்பு 
அந்த நிதிநிறுவனத்தில் முதலீட்டாளர்களுக்கு திரும்ப அளிப்பதற்கான மதிப்பு 
அல்லது மதிப்பைவிட குறைவு என்று தெரியும் பட்சம் இந்த சட்டம் 
அமலுக்கு வரும் முன்போ அதற்கு பிறகோ அத்தகைய நிதிநிறுவனம் அல்லது 
நபர் நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்புடன் ஏதேனும் சொத்தை கைமாறுதல் 
செய்யப்பட்டதாக நம்பக்கூடிய போதுமான காரணம் உண்டு என்று சிறப்பு 
நீதிமன்றத்தில் சத்திய வாக்குமூலம் மூலமாகவோ பிற ஏதேனும் முறையிலோ, 
திருப்தியுற்றால் , சிறப்பு நீதிமன்றத்திற்கு , அத்தகைய சொத்தின் கைமாறுதல் 
கிடைத்த ஏதேனும் நிறுவனத்தை அல்லது நபரை , அது நிதிநிறுவனத்தில் 
இருந்தோ , நபரிடமிருந்தோ நேரடியாகவோ வேறு வகையிலோ கிடைத்தது 
என்றாலும் , ஒரு அறிக்கையின் வாயிலாக , அறிக்கையில் குறிப்பிடலாமெனும் 
நாள் ஆஜராகவும் கைமாறுதல் கிடைத்த சொத்தின் சந்தை விலைக்கு துல்லிய 
மான தொகைக்குரிய சொத்தை கைமாறுதல் கிடைத்த நிறுவனத்தினுடைய 
அல்லது நபரினுடைய சொத்துக்களில் இருந்து ஜப்தி செய்யாமல் இருப்பதற் 
கான காரணம் காண்பிப்பதற்கு தேவைப்படவேண்டும் . 


(2 ) துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள முறையில் கைமாறுதல் 
கிடைத்த நிறுவனம் அல்லது நபர் நிச்சயித்த தேதியில் ஆஜராகாமல் 
இருக்கவோ காரணம் குறிப்பிடாமல் இருக்கவோ அல்லது பிரிவு 8- ன் துணைப் 
பிரிவு ( 5)- ல் நிபந்தனை செய்தபடியான நடவடிக்கை முறைகளை பின்பற்றிக் 
கொண்டான ஒரு விசாரணைக்கு பிறகோ , கைமாறுதல் கிடைத்த நிறுவனத் 
திற்கு அல்லது நபருக்கு கிடைத்த சொத்தின் கைமாறுதல் , நன்னம்பிக்கையில் 
இல்லாமல் வெகுமதி பெறுவதற்காக என்று சிறப்பு நீதிமன்றம் திருப்தியுறும்பட் 
சம் , கைமாறுதல் செய்யப்பட்ட சொத்தின் சந்தை விலைக்கு துல்லியமான 
தொகைக்கு உள்ளது என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு கருத்துடைய , கைமாறுதல் 
கிடைத்த நிறுவனத்தின் அல்லது நபரின் சொத்துக்களை ஜப்தி செய்ய சிறப்பு 
நீதிமன்றம் உத்தரவிடவேண்டும் . 

10 . ஜப்திக்கு பதிலாக பிணையம் . இந்த சட்டத்தின்படி ஏதேனும் நிதி 
நிறுவனம் அல்லது நபரின் சொத்துக்களை ஜப்தி செய்யப்படவோ அல்லது 
ஜப்தி செய்யப்பட போகிறது எனில் , சொத்து ஜப்திக்கு பதிலாக பிணையம் 


16 


அளிப்பதற்காக அனுமதிக்காக குறித்த எந்த காலத்திலும் அத்தகைய 
நிறுவனத்திற்கோ நபருக்கோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு முன்பாக விண்ணப்பம் 
செய்யவும் அவ்வாறு அரசு அளிக்க தயாராவதும் , அளிக்கப்படும் பிணையம் 
சிறப்பு நீதிமன்றத்தின் கருத்தில் திருப்திகரமும் போதுமானதும் ஆகும் என்று 
எண்ணப்படும் பட்சம் , அதற்கு அத்து சங்கதிபோல ஜப்தி செய்வதற்கான 
உத்தரவை அளிக்காமல் இருப்பதும் ஜப்தி செய்வதற்கான இடைக்கால 
உத்தரவை ரத்து செய்யப்படலாம் . 


11. ஜப்தி செய்த சொத்தின் நிர்வாகம் . இந்த சட்டத்தின்படி ஜப்தி 
செய்யப்பட்ட ஏதேனும் சொத்தின் மீது விருப்பமுள்ள ஏதேனும் நபரின் 
விண்ணப்பத்தின் மீது , பொறுப்பு வாய்ந்த அதிகார நிறுவனத்திற்கு , 
கூறவேண்டியதை கூறுவதற்கு நியாயமான ஒரு வாய்ப்பை வழங்கிய பிறகு , 
சிறப்பு நீதிமன்றத்திற்கு நியாயமான ஒரு வாய்ப்பை வழங்கிய பிறகு , சிறப்பு 
நீதிமன்றத்திற்கு ; 


( எ ) விண்ணப்பத்தாரருடைய குடும்பத்தினுடையவோ நிலைநிற்பிற்கு 
நியாயமான தேவைக்குரிய தொகைக்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் விண்ணப்பத் 
தாரருக்கு எதிராக பிரிவு 5 - ன்கீழ் உள்ள குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு 
எதிரான விசாரணை செலவிற்காக செலவிடப்பட்ட தொகைக்கோ விண்ணப்ப 
தாரர் உரிமை வாதம் எழுப்பும் பட்சம் ஜப்தி செய்யப்பட்ட சொத்தில் 
இருந்து அளிப்பதற்கு ; 


( பி ) ஜப்தி வாயிலாக பாதிக்கப்பட்ட ஏதேனும் தொழிலின் விருப்பம் 
நடைமுறையில் உள்ள வரை பாதுகாப்பதற்கு , சிறப்பாக அத்தகைய தொழிலில் 
உள்ள ஏதேனும் பங்காளியின் விருப்பத்திற்கு ; 


நீதி பூர்வமாகவும் நியாயமாகவும் உத்தரவு வழங்கப்படலாம் . 


12 . மேல்முறையீடு - சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவின்மூலம் பாதிக்கப் 
பட்ட , திறனுடைய அதிகாரஸ்தானம் உட்பட , எந்த ஒரு நபருக்கும் உத்தரவு 
தேதி முதல் முப்பது நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தின் முன்பாக மேல் 
முறையீடு செய்யலாம் . 


13 . சிறப்பு அரசு குற்றவியல் வழக்கறிஞர் --சிறப்பு நீதிமன்றத்தின் வழக்கை 
நடத்துவதற்காக , ஒவ்வொரு சிறப்பு நீதிமன்றத்திற்கும் பத்து வருடத்தில் 
குறையாத சேவை அனுபவமுடைய ஒன்றோ அதற்கு அதிகமானதோ வழக்கறி 
ஞர்களை , சிறப்பு அரசு குற்றவியல் வழக்கறிஞர்களாக , அரசு அரசிதழ் 
அறிக்கை வாயிலாக நியமிக்கவேண்டும் . 


17 


10 


14 . குற்றங்களை விசாரணை செய்யும்போது சிறப்பு நீதிமன்றத்திற்கான 
அதிகாரங்களும் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை முறையும் . -- (1) கீழ் 
நீதிமன்றத்தில் இருந்து விசாரணைக்காக அனுப்பாமல் இந்த சட்டத்தின்கீழ் 
உள்ள குற்றச்சாட்டுகள் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரடியாக விசாரணை மேற் 
கொள்ள அதிகாரம் உடையதாக இருப்பதும் அவ்வாறு , குற்றவாளியை 
விசாரணை செய்யும்போது 1973- ன் குற்றவியல் நடவடிக்கை சட்டத்தின் (1974ன் 
2 - வது மத்திய சட்டம் ) கீழ் நீதிபதி ஒரு வாரண்டு வழக்கில் எவ்வாறு 
விசாரணை செய்வாரோ அவ்வாறான எல்லா நடவடிக்கை முறைகளும் பின் 
பற்ற வேண்டியதாகும் . 


( 2 ) சிறப்பு நீதிமன்றத்தின் முன்பாக உள்ள எல்லா நடவடிக்கை முறை 
களுக்கும் , இயன்றவரை , 1973- ன் குற்றவியல் நடவடிக்கை சட்டத்தின் (1974- ன் 
2 -வது மத்திய சட்டம் ) நிபந்தனைகள் பாதகமாவதும் மேற்கூறிய நிபந்தனை 
களின் தேவைக்காக சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஒரு ஜுடிஷியல் நீதிபதியின் 
அதிகாரங்களை பயன்படுத்தலாம் . 


15 . சட்டத்திற்கு பிற சட்டங்களின் மீதான அதிகாரம் . - ( 1 ) இந்த 
சட்டத்தில் பிற வகையில் நிபந்தனை செய்யப்பட்டது தவிர , இந்த சட்டத்தின் 
நிபந்தனைகளுக்கு தற்போது அமுலில் உள்ள பிற ஏதேனும் சட்டத்திலோ 
சட்ட அமலில் உள்ள ஏதேனும் நிபந்தனையிலே , பயன்பாட்டிலோ காரணத் 
திலோ என்னதான் எதிராக அடங்கியிருந்தாலும் அதற்கு மேல் அதிகாரம் 
உடையதாக இருக்கும் . 


16 . சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம் . - (1 ) அரசிற்கு , அரசிதழ் 
அறிக்கை வாயிலாக இந்த சட்டத்தின் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்து 
வதற்காக , முன்கால அமுலாக்கத்துடனோ அல்லது பிற்கால அமுலாக்கத் 
துடனோ விதிகளை உருவாக்கலாம் . 


(2 ) இந்த சட்டத்தின்படி ஏற்படக்கூடிய எந்த ஒரு விதியும் அதை 
உருவாக்கிய பிறகு , முடியுமளவு விரைவில் , சட்டப்பேரவையின் கூட்டத் 
தொடரின்போது , சபைக்கு முன்பாக ஒரு கூட்டத்திலோ அல்லது தொடர்ச்சி 
யாக இரண்டு கூட்டத்தொடரிலோ வரக்கூடிய மொத்தம் பதினான்கு 
நாட்களுக்கு வைக்க வேண்டியதும் , அவ்வாறு எந்த கூட்டத்தொடரோ 
தொடர்ந்து வரும் கூட்டத்தொடரோ முடிவடைவதற்கு முன்பு சட்டப்பேரவை 
மேற்கூறிய விதியில் ஏதேனும் திருத்தம் ஏற்படுத்தவோ அல்லது அந்தவிதி 
உருவாக்க வேண்டியதில்லை என்று தீர்மானம் எடுக்கவோ செய்தால் அந்த 
சட்டத்திற்கு , அதற்கு பிறகு , அதது சங்கதி போல , அவ்வாறு திருத்தம் செய்த 
வடிவத்தில் மட்டும் அமுலில் இருக்கவோ அல்லது அமுலில் இல்லாமல் 
இருக்கவோ செய்யப்படும் என்றாலும் , அத்தகைய ஏதேனும் திருத்தமோ 
ரத்து செய்தது , அந்த சட்டத்தின்படி முன்பு செய்துள்ள ஏதேனும் சங்கதியின் 
செல்லுபடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருக்கவேண்டும் . 


18 


